GOVERNMENT OF TAMIL NADU 

2018 


[ Regd . No . TNICCN/ 467 / 2012 - 14. 
[ R . Dis . No . 197/ 2009 . 
[ Price : Re. 0 . 80 Paise . 


வழி 


தமிழ்நாடு அரசிதழ் 
சிறப்பு வெளியீடு ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


urus 


கமயே வெல் 


வல்லும் 


No . 223A ] 


சென்னை , திங்கட்கிழமை , ஜூன் 25 , 2018 
ஆனி 11 , விளம்பி , திருவள்ளுவர் ஆண்டு- 2049 


பகுதி IV - பிரிவு 1 


தமிழ்நாடு சட்டமுன்வடிவுகள் 


2018 - ஆம் ஆண்டு ஜூன் திங்கள் 25 - ஆம் நாளன்று தமிழ்நாடு சட்டமன்றப் 
பேரவையில் அறிமுகப்படுத்தப்பட்ட பின்வரும் சட்டமுன்வடிவு , நோக்க காரண 
விளக்கவுரையுடன் சேர்த்து , தமிழ்நாடு சட்டமன்றப் பேரவை விதிகளின் 130 - ஆம் 
விதியின் கீழ் பொதுத் தகவலுக்காக வெளியிடப்படுகின்றது . 

சட்டமன்றப் பேரவை சட்டமுன்வடிவு எண் 24 / 2018 


1986 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு வேளாண்மைப்பணிக் கூட்டுறவுச் சங்கங்கள் 
(தனி அலுவலர்களைப் பணியமர்த்தம் செய்தல் ) சட்டத்தை நீக்கறவு 

செய்வதற்கானதொரு சட்ட முன்வடிவு . 


இந்தியக் குடியரசின் அறுபத்து ஒன்பதாம் ஆண்டில் தமிழ்நாடு சட்டமன்றப் 
பேரவையினால் பின்வருமாறு சட்டம் இயற்றப்படுவதாகுக : 

1.(1) இந்தச் சட்டமானது 2018 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு வேளாண்மைப்பணிக் கூட்டுறவுச் குறுந்தலைப்பு 
சங்கங்கள் (தனி அலுவலர்களைப் பணியமர்த்தம் செய்தல் ) நீக்கறவு செய்தல் சட்டம் 

மற்றும் 

தொடக்கம் . 
என வழங்கப்பெறும் . 


( 2 ) இந்தச் சட்டமானது உடனடியாக நடைமுறைக்கு வருதல் வேண்டும் . 


தமிழ்நாடு சட்டம் 
17 /1986 . 


2 . 1986 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு வேளாண்மைப்பணிக் கூட்டுறவுச் சங்கங்கள் 17/1986 
(தனி அலுவலர்களை பணியமர்த்தம் செய்தல் ) சட்டமானது ஈங்கிதனால் நீக்கறவு தமிழ்நாடு சட்டம் 
செய்யப்படுகிறது . 

நீக்கறவு செய்தல் . 


[ 1 ] 


223A - EX -IV - 1 - 1 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


நோக்க காரண விளக்க உரை. 


தொடக்க வேளாண்மைப்பணிக் கூட்டுறவுச் சங்கங்களின் அலுவல்களை மேலாண்மை 
செய்வதற்கு பொது நலன் கருதி வரையறுக்கப்பட்ட ஒரு கால அளவிற்கு தனி அலுவலர்களைப் 
பணியமர்த்துவதற்காகவும் , குழுக்களுக்கும் அல்லது குழுமங்களுக்கும் சுதந்திரமான 
மற்றும் நியாயமான முறையில் தேர்தல்களை நடத்துவதற்கு வகை செய்வதற்கென 
1986 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு வேளாண் பணி கூட்டுறவுச் சங்கங்கள் (தனி அலுவலர்களைப் 
பதவியமர்த்தம் செய்தல் ) சட்டம் (தமிழ்நாடு சட்டம் 17 /1986 ) இயற்றப்பட்டது . அனைத்து 
தொடக்க வேளாண்மைப்பணிக் கூட்டுறவுச் சங்கங்களுக்கும் தேர்தல்கள் நடத்தி 
1990 அக்டோபர் திங்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட குழுமங்கள் பதவியேற்றதன் விளைவாக 
மேற்சொன்ன தமிழ்நாடு சட்டம் 17/1986 , பழையதாகி செயலிழந்த சட்டமாகிவிட்டது . 
எனவே மேற்சொன்ன 17/1986 தமிழ்நாடு சட்டத்தை நீக்கறவு செய்வதென அரசு முடிவு 


- arrமைப்பணிக் கூட்டுறவுச் சங்கங்கள 
எனவே தமிழ்நாடு சட்டம் 17/1986 . மங்கள் பதவியேற்றதன் விலை 
செய்துள்ளது . " 1986 தமிழ்நாடு சட்டத்தை நீக்கடைந்த சட்டமாகிவிட்டது . 


2. இச்சட்டம் மேற்சொன்ன முடிவிற்கு செயல்வடிவம் கொடுக்க விழைகிறது . 


செல்லூர் கே . ராஜூ , 
கூட்டுறவுத் துறை அமைச்சர் . 


கி . சீனிவாசன் , 
செயலாளர் . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


